﻿158. "ஸஃபா"வும் "மர்வா"வும் அல்லாஹ் வின் அடையாளச் சின்னங்களில் உள்ளவை ஆகும். எனவே, யார் அந்த (கஅபா) ஆலயத்தில் ஹஜ்ஜே? உம்ராவோ செய்கிறாரோ, அவர்மீது அவ்விரண்டையும் சுற்றிவருவது குற்றமன்று. யார் கூடுதலாக நன்மை செய்கிறாரோ (அவருக்கு) அல்லாஹ்  நன்றி பாராட்டக்கூடியவனும் நன்கறிந்தவனும் ஆவான்.
--------------------------------------------
(இஸ்லாத்தின் ஐம்பெரும் கடமைகளில் இறுதிக் கடமையான ஹஜ்ஜையும், கூடுதல் வழிபாடான உம்ராவையும் நிறைவேற்றக்கூடியவர்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கிய வழிபாட்டைப் பற்றி இந்த வசனத்தில் அல்லாஹ்  பேசுகின்றான்.)

அருளப்பெற்ற காரணம் 
----------------------------
உர்வா பின் அஸ்ஸுபைர் (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: நான் ஆயிஷா (ரலி) அவர்களிடம், "ஸஃபாவும் மர்வாவும் அல்லாஹ் வின் அடையாளச் சின்னங்களில் உள்ளவை ஆகும். எனவே, யார் அந்த (கஅபா) ஆலயத்தில் ஹஜ்ஜே? உம்ராவோ செய்கிறாரோ அவர் அவ்விரண்டையும் சுற்றிவருவது குற்றமன்று" என்ற இந்த வசனத்தைப் பற்றி என்ன கருதுகிறீர்கள்? அல்லாஹ் வின் மீது சத்தியமாக! ஸஃபா, மர்வா ஆகிய குன்றுகளுக்கிடையே சுற்றாமல் இருந்தாலும் குற்றமில்லைதானே?" என்று கேட்டேன்.
அதற்கு ஆயிஷா (ரலி) அவர்கள் கூறினார்கள்: என் சகோதரி (அஸ்மாவின்) மகனே! நீ கூறிய (கருத்)து தவறானது. ஏனெனில், நீ அளித்த விளக்கத்தின்படி இந்த வசனம் இருப்பதானால், அவ்விரண்டையும் சுற்றாமல் இருப்பது குற்றமில்லை என்றல்லவா இருக்க வேண்டும்?
ஆனால், இந்த வசனம் (மதீனாவாசிகளான) அன்சாரிகள் தொடர்பாக அருளப்பெற்றதாகும். அவர்கள் இஸ்லாத்தைத் தழுவும் முன்னர் "முஷல்லல்" எனும் குன்றுக்கருகில் வழிபட்டுவந்த "மனாத்" எனும் சிலைக்காக இஹ் ராம் கட்டும் வழக்கம் உடையவர்களாக இருந்தனர். எனவே, தற்போது (இஸ்லாத்தை ஏற்றபின்) அவர்களில் ஒருவர் இஹ் ராம் கட்டினால் ஸஃபா, மர்வா ஆகிய குன்றுகளுக்கிடையே சுற்றுவதைப் பாவமாகக் கருதினார்கள்.
இதைப் பற்றி அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்களிடம், "அல்லாஹ் வின் தூதரே! நாங்கள் அறியாமைக் காலத்தில் ஸஃபா, மர்வா ஆகிய குன்றுகளுக்கிடையே சுற்றுவதைப் பாவமாகக் கருதினோம். (இப்போது செய்யலாமா? செய்யக்கூடாதா?)" என்று வினவினார்கள்.
அப்போதுதான், அல்லாஹ்  இந்த வசனத்தை (158) அருளினான். அதன் பின்னர், அவ்விரண்டுக்கிடையே சுற்றுவதை அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் தமது வழிமுறையாக (சுன்னத்) ஆக்கினார்கள். ஆகவே, ஸஃபா, மர்வாவைச் சுற்றும் (சயீ எனும்) வழிபாட்டைக் கைவிடுவதற்கு யாருக்கும் அனுமதி இல்லை.
அனஸ் (ரலி) அவர்கள் கூறியதாவது: நாங்கள் அவ்விரண்டு (குன்றுகளு)க்கிடையே சுற்றுவதை அறியாமைக் கால நடைமுறைகளில் ஒன்று எனக் கருதிக்கொண்டிருந்தோம். அதனால்தான் இஸ்லாம் வந்தபோது அதை நாங்கள் தவிர்த்தோம். அப்போதுதான் இந்த வசனத்தை அல்லாஹ்  அருளினான்.
ஷாஃபிஈ (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: "இசாஃப்" எனும் சிலை "ஸஃபா" குன்றின் மீதும், "நாயிலா" எனும் சிலை "மர்வா" குன்றின் மீதும் இருந்தன. (அறியாமைக் காலத்தில்) மக்கள் அவற்றைத் தொட்டு முத்தமிடுவார்கள். எனவே, இஸ்லாத்தைத் தழுவிய பின்னர் அவ்விரண்டுக்கிடையே சுற்றுவதைக் குற்றமாகக் கருதினார்கள். அப்போதுதான் இந்த வசனம் அருளப்பெற்றது.

ஸஃபா - மர்வா இடையே தொங்கோட்டம் 
----------------------------------------
ஒரு ஹதீஸில் வந்துள்ளதாவது: அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் (கஅபா எனும்) இறையில்லத்தைத் தவாஃப் சுற்றி முடித்ததும் ருக்னுல் யமானீ (ஹஜருல் அஸ்வத் மூலை)க்குத் திரும்பிவந்து அதை(க் கையால் தொட்டு) முத்தமிட்டார்கள்.
பின்னர், "ஸஃபாவும் மர்வாவும் அல்லாஹ் வின் அடையாளச் சின்னங்களில் உள்ளவை" என்ற வசனத் தொடரை ஓதிய வண்ணம், ஸஃபா வாசல் வழியாக வெளியேறினார்கள். அதன் பின்னர், "அல்லாஹ்  எதைக்கொண்டு தொடங்கினானோ அங்கிருந்தே நாமும் தொடங்குவோம்" என்று கூறினார்கள்.
ஹபீபா பின்த் அபீதஜ்ராத் (ரலி) அவர்கள் கூறியதாவது: அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் ஸஃபா மற்றும் மர்வாவுக்கிடையே சுற்றிவந்ததை நான் கண்டுள்ளேன். அப்போது மக்கள் நபி (ஸல்) அவர்களுக்கு முன்னால் இருக்க, மக்களுக்குப் பின்னால் நபி (ஸல்) அவர்கள் தொங்கோட்டம் ஓடுவார்கள். அவர்களது கீழங்கி அவர்களின் காலைச் சுற்றிக்கொள்ளும் அளவிற்கு அவர்கள் கடுமையாக ஓடியதால் அவர்களின் முட்டுக்கால்களை நான் காணும் நிலை ஏற்பட்டது.
அப்போது, "நீங்கள் தொங்கோட்டம் ஓடுங்கள். ஏனெனில், அல்லாஹ்  உங்கள்மீது (ஸஃபா மற்றும் மர்வாவுக்கிடையே) தொங்கோட்டம் ஓடுவதைக் கடமையாக்கியுள்ளான்" என்று நபி (ஸல்) அவர்கள் கூறினார்கள்.
ஸஃபா மற்றும் மர்வாவுக்கிடையே தொங்கோட்டம் ஓடுவது, ஹஜ்ஜில் ஒரு பிரதானக் கடமை (ருக்னு) ஆகும் என்று கருதுவோர் மேற்கண்ட ஹதீஸை ஆதாரமாகக் கொள்கின்றனர். இதுவே ஷாஃபிஈ (ரஹ் ) அவர்களின் கருத்தாகும். அஹ் மத் (ரஹ் ) அவர்களின் ஓர் அறிவிப்பும் இவ்வாறே கூறுகிறது. இதுவே மாலிக் (ரஹ் ) அவர்களின் பிரபலமான கருத்துமாகும்.
வேறுசிலர், "இது ஒரு பிரதானக் கடமை அன்று; சாதாரணக் கடமை (வாஜிப்)தான். ஒருவர் திட்டமிட்டோ, அல்லது மறந்தோ அதைக் கைவிட்டால் பரிகாரப் பலி கொடுப்பதன் மூலம் அதை ஈடு செய்துகொள்ளலாம்" என்று கூறியுள்ளனர். இது அஹ் மத் (ரஹ் ) அவர்களின் கருத்தாகும் என மற்றோர் அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது.
வேறுசிலர், இது விரும்பத் தக்கது (முஸ்தஹப்பு) என்று கூறியுள்ளனர். இதற்கு, "யார் கூடுதலாக நன்மை செய்கிறாரோ" என்ற வசனத்தொடரை அவர்கள் ஆதாரம் காட்டுகின்றனர்.
ஆனால், முதலாவது கருத்தே ஏற்புடையதாகும். ஏனெனில், நபி (ஸல்) அவர்கள் ஸஃபா மற்றும் மர்வாவுக்கிடையே சுற்றிவந்துள்ளார்கள். அது மட்டுமன்றி, "உங்களின் (ஹஜ், உம்ரா) கிரியைகளை என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள்" என்று கூறியும் உள்ளார்கள்.
அடுத்து, ஸஃபா மற்றும் மர்வாவுக்கிடையே சுற்றிவருதல் அல்லாஹ் வின் அடையாளச் சின்னங்களில் ஒன்று என இந்த வசனம் விவரிக்கிறது. அதாவது இப்ராஹீம் (அலை) அவர்களுக்கு அல்லாஹ்  காட்டிய ஹஜ்ஜின் கிரியைகளில் ஒன்றாகும்.
ஸஃபா மற்றும் மர்வாவுக்கிடையே சுற்றுகிற இந்த (சயீ) வழிபாட்டின் அடிப்படை, இப்ராஹீம் (அலை) அவர்களின் துணைவியார் ஹாஜர் (அலை) அவர்களின் செயலிலிருந்து பிறந்ததாகும் என்று இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் அறிவித்துள்ள ஒரு நபிமொழியில் முன்பே கூறப்பட்டுள்ளது.
அதாவது தமக்காகவும் தம் குழந்தை (இஸ்மாயீலு)க்காகவும் வைத்திருந்த உணவும் குடிநீரும் தீர்ந்துவிட்டபோது, அன்னை ஹாஜர் (அலை) அவர்கள் தம் குழந்தைக்காகக் குடிநீரைத் தேடி ஸஃபா மற்றும் மர்வாவுக்கிடையே திரும்பத் திரும்பச் சுற்றிவந்தார்கள்.
அந்தப் பூமியில் அமைந்துள்ள ஸஃபா மற்றும் மர்வா குன்றுகளுக்கிடையே பணிவோடும் பயத்தோடும் திரும்பத் திரும்பச் சுற்றிவந்த பின்னர், அவர்களின் துன்பத்தையும் சிரமத்தையும் அல்லாஹ்  நீக்கினான். அவர்களது தனிமையைப் போக்கி அவர்களை ஆசுவாசப்படுத்தினான். இஃதன்றி, அவர்களுக்காக "ஸம்ஸம்" ஊற்றைப் பீறிடச் செய்தான். அதன் நீர், (பசியைப் போக்கும்) உணவாகும்; நோய்க்கு நிவாரணம் ஆகும்.
எனவே, ஸஃபா மற்றும் மர்வாவுக்கிடையே தொங்கோட்டம் ஓடுபவர் அந்த நேரத்தில், தமது வறிய நிலையையும் பணிவையும் முன்னிலைப்படுத்திட வேண்டும். உள்ளம் நேர்வழி பெறவும், நிலைமை சீரடையவும், பாவம் மன்னிக்கப்படவும் அல்லாஹ் விடம் தாம் தேவையாக இருப்பதை நினைவில் கொள்ள வேண்டும். தமக்கேற்பட்ட துன்பங்கள் அகல அல்லாஹ் விடமே தஞ்சமடைய வேண்டும்.
அடுத்து "யார் கூடுதலாக நன்மை செய்கிறாரோ" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான். சிலர் இத்தொடருக்கு விளக்கமளிக்கையில், "ஸஃபா மற்றும் மர்வாவுக்கிடையே சுற்றும்போது (சயீ), அதன் கடமையான அளவைவிடக் கூடுதலாக எட்டாவது, ஒன்பதாவது முறை நிறைவேற்றுபவர்கள்" என்று கூறியுள்ளார்கள்.
வேறுசிலர், "கூடுதலான ஹஜ்ஜிலோ, கூடுதலான உம்ராவிலோ ஸஃபா மற்றும் மர்வாவுக்கிடையே சுற்றுபவர்கள்" என்று விளக்கமளித்துள்ளனர். அனைத்து வழிபாடுகளிலும் மேலதிகமாகச் செய்தலே இங்கு நோக்கம் என வேறுசிலர் கூறியுள்ளனர்.
அத்தகையவருக்கு அல்லாஹ்  நன்றி பாராட்டக்கூடியவனும் அவர்களை நன்கறிந்தவனும் ஆவான்.
அதாவது குறைவான செயல்களுக்கு அதிகமான நன்மைகளை வழங்குவான். அந்தப் பிரதிபலன் எவ்வளவு என்பதை அறிந்தவன் அவனே. எனவே, யாருக்கும் அவரது நன்மையைக் குறைக்கமாட்டான். அவன் அணுவளவுகூட அநீதியிழைக்கமாட்டான். அது ஒரு நற்செயலாக இருந்தாலும் அதைப் பன்மடங்காக ஆக்குவான். தன்னிடமிருந்து மகத்தான பிரதிபலனை வழங்குவான். (4:40)
